APRIL/MAY 2023 


CSTA66/BSTA66/USTA66 -தகவல்‌ தொடர்பியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
1. நேருக்கு நேர்‌ தகவல்‌ தொடர்புக்கும்‌ சாதனங்களின்‌ வழி 
தகவல்‌ தொடர்புக்கும்‌ உள்ள வேற்றுமையைக்‌ 
கண்டறிந்தவர்கள்‌ யார்‌? 


2.  “COMMUNIS’ என்று கூறப்படும்‌ “COMMON” எனும்‌ 
சொல்‌ எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது ? 


3. அன்‌! பசண்ட்‌ அம்மையாரை யராக கொண்ட 


இதழின்‌ பெயரை எழுதுக? 


4. இந்திய செய்தித்தாள்கள்‌ புத்தகபதிவு சட்டம்‌ 
அறிமுகபடுத்தப்பட்ட ஆண்டு எது? 


5. வானொலி இயக்க முன்னோடி என்றழைக்கப்படுபவர்‌ 


யார்‌? 
6. “பிரசார்‌ பாரதி” - விளக்குக. 


7. வண்ணத்‌ தொலைக்காட்சி ஒளி பரப்பை துவங்கிய 
முதல்‌ நாடு எது? 


4615 


10. 


106 


12. 


18. 


14, 


இந்தியத்‌ “திரைப்படத்துறையின்‌ தந்தை என்று 
அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 


விளம்பரங்களின்‌ மூன்று வகையான வாயில்கள்‌ எவை? 


விளம்பரத்தின்‌ வெற்றிக்கு வழிவகுக்கும்‌ கூறுகள்‌ 
யாவை? 


பகுதி ஆ — (5 ௬ 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க 


(அ) தகவல்‌ பணிகள்‌ 


சாதனங்களின்‌ 
விளக்குக. 


யாவை? 


(அல்லது) 
(ஆ) கருத்தாக்க தலைவர்கள்‌ பற்றி விளக்கி வரைக. 


(அ) இந்தியச்‌ செய்தி நிறுவனங்கள்‌ குறித்து விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) இந்திய மொழி இதழ்கள்‌ பற்றி விளக்கி வரைக. 


(அ) பன்னாட்டு வானொலி ஒலிபரப்பு பற்றி எழுதுக? 
(அல்லது) 


(ஆ) வானொலி நாடகங்களின்‌ 


கட்டுக்கோப்பை 
விளக்குக. 
(அ) தொலைக்காட்சி தொடர்கள்‌ பற்றி எழுதுக? 
(அல்லது) 
(ஆ) செய்திப்படங்களின்‌ பங்களிப்பை விளக்குக. 


2 4615 


15. 


(அ) விளம்பரத்தின்‌ வாயில்கள்‌ யாவை? விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) வரி விளம்பரம்‌, நிறுவன விளம்பரம்‌ பற்றி 
விளக்குக. 


பகுதி இ — (3 % 10-90 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடையளிக்க 


16. 


17. 


18. 


19. 


20. 


தகவல்‌ தொடர்பின்‌ விளைவுகள்‌ பற்றி விவரிக்க. 


அச்சு வழி தகவல்‌ தொடர்பு சாதனங்கள்‌ குறித்து 
விளக்குக. 


இந்திய கிராம ஒலிபரப்பு பற்றிக்‌ கட்டுரை வரைக. 
தொலைக்காட்சி படங்கள்‌, பேட்டிகள்‌ குறித்து விவரிக்க. 


விளம்பர உத்தியும்‌. விற்பனை மாற்றமும்‌ குறித்து 
விளக்கி வரைக. 


3 4615 


